தமிழ்நாடு அரசு 

2023 


எண் 7 ] 


ந 


தமிழ் 


வாய்மை 


SIDA 


யே 


அ 


வெல்லும் 


( Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ .2.40 காசு . 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


DTP - VI - I - T - Sup ( 7 ) 


சென்னை , புதன்கிழமை , பிப்ரவரி 15 , 2023 
மாசி 3 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2054 

பகுதி VI— பிரிவு 1 இன் இணைப்பு 

துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப் பிரிவு 137 ( 2 ) ( பி ) ன் கீழ் சங்கம் கலைத்தல் மற்றும் 
138 ( 1 ) ன் கீழ் கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 

ஈடி . 1745 , பகவதியம்மன் கோவில்புதூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் . 63K + / 2021 ) 

திருப்பூர் மாவட்டம் , காங்கேயம் வட்டத்திலுள்ள ஈ.டி. 1745 , பகவதியம்மன் கோவில்புதூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் 
அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 63 / ஈ / 2021 நாள் : 29.09.2022 - ன்படி கலைத்தல் ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டப்பிரிவு 
138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான 
கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

ஈ.டி. 560 , நல்லாம்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் .1833 / ஈ / 2022 ) 


திருப்பூர் மாவட்டம் , தாராபுரம் வட்டத்திலுள்ள ஈ.டி. 560 , நல்லாம்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் 
அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 1833 / ஈ / 2022 , நாள் : 14.10.2022 - ன்படி கலைத்தல் ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டப்பிரிவு 
138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான 
கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

ஈடி . 1766 , புளியவலசு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 


( ந.க.எண் .1834 / ஈ / 2022 ) 

திருப்பூர் மாவட்டம் , தாராபுரம் வட்டத்திலுள்ள ஈ.டி. 1766 , புளியவலசு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அவர்களின் 
செயல்முறை ஆணை ந.க.எண் . 1834 / ஈ / 2022 , நாள் : 14.10.2022 - ன்படி கலைத்தல் ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் 
கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் 
அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


[ 1 ] 


2 


டிபிஆர் 10 , கொட்டமுத்தாம்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் .18354 / 2022 ) 


திருப்பூர் மாவட்டம் , தாராபுரம் வட்டத்திலுள்ள டிபிஆர் 10 , கொட்டமுத்தாம்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் 
அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 1835 / ஈ / 2022 , நாள் : 14.10.2022 - ன்படி கலைத்தல் ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டப்பிரிவு 
138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான 
கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

ஈடி 600 , ஊஞ்சப்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 


( ந.க.எண் .1847 / ஈ / 2022 ) 

திருப்பூர் மாவட்டம் , அவினாசி வட்டத்திலுள்ள , ஈடி 600 , ஊஞ்சப்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் 
அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 1847 / ஈ / 2022 , நாள் : 14.10.2022 - ன்படி கலைத்தல் ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டப்பிரிவு 
138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான 
கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

ஈடி 537 , மீனாட்சிவலசு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் . 1849 / ஈ / 2022 ) 


திருப்பூர் மாவட்டம் , திருப்பூர் தெற்கு வட்டத்திலுள்ள , ஈடி 537 , மீனாட்சிவலசு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் 
அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 1849 / ஈ / 2022 , நாள் : 14.10.2022 - ன்படி கலைத்தல் ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டப்பிரிவு 
138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான 
கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

சிபிடி 142 , பழனிக்கவுண்டம்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 


( ந.க.எண் . 2111 / + / 2022 ) 

திருப்பூர் மாவட்டம் , பல்லடம் வட்டத்திலுள்ள , சிபிடி 142 , பழனிக்கவுண்டம்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் 
அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 2111 / ஈ / 2022 , நாள் : 08.12.2022 - ன்படி கலைத்தல் ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டப்பிரிவு 
138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான 
கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


சிபிடி 553 , மானுவத்தோட்டம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் . 2112 / ஈ / 2022 ) 


திருப்பூர் மாவட்டம் , உடுமலைப்பேட்டை வட்டத்திலுள்ள , சிபிடி 553 , மானுவத்தோட்டம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திருப்பூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 2112 / ஈ / 2022 , நாள் : 08.12.2022 - ன்படி கலைத்தல் ஆணையிடப்பட்டு மேற்படி 
சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

ஈடி 1951 , காரகுத்துகாடு மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் .2113 / f ஈ / 2022 ) 


திருப்பூர் மாவட்டம் , காங்கேயம் வட்டத்திலுள்ள , ஈடி 1951 , காரகுத்துகாடு மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் 
அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 2113 / ஈ / 2022 , நாள் : 08.12.2022 - ன்படி கலைத்தல் ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டப்பிரிவு 
138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான 
கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


திருப்பூர் 

2022 டிசம்பர் 28 . 


3 


ஈடி 248 , பட்டம்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 


( ந.க.எண் .2114 / ஈ / 2022 ) 

திருப்பூர் மாவட்டம் , அவினாசி வட்டத்திலுள்ள , ஈடி 248 , பட்டம்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அவர்களின் 
செயல்முறை ஆணை ந.க.எண் . 2114 / ஈ / 2022 , நாள் : 08.12.2022 - ன்படி கலைத்தல் ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் 
கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் 
அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


ஜா . சைமன் சார்லஸ் , 
துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) . 


தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 137 ( 2 ) பி ) ன்கீழ் கூட்டுறவு சங்கங்களை கலைத்தல் மற்றும் 
சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 

ட்டி.ஆர்.டி 2205 , பிலியாவயல் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 
( ந.க.எண் . 1125 / 2022 / இ 3 ) 


தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) புதுக்கோட்டை 
( முழுக் கூடுதல் பொறுப்பு ) 2023 ஆம் வருடம் ஜனவரி திங்கள் 11 ஆம் நாள் புதுக்கோட்டை மாவட்டம் , திருமயம் வட்டம் , 
ட்டி . ஆர்.டி 2205 , பிலியாவயல் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தைக் கலைக்க உத்தரவிட்டுள்ளார் . தமிழ்நாடு கூட்டுறவுச் 
சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் கூட்டுறவு சார்பதிவாளர் ( பால்வளம் ) , புதுக்கோட்டை ( பொறுப்பு ) மேற்படி சங்கத்தின் 
கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

ட்டி.ஆர்.டி 2051 , காட்டுப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் .1043 / 2022 / இ 3 ) 

தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) புதுக்கோட்டை 
( முழுக் கூடுதல் பொறுப்பு ) 2023 ஆம் வருடம் ஜனவரி திங்கள் 11 ஆம் நாள் புதுக்கோட்டை மாவட்டம் , பொன்னமராவதி வட்டம் , 
ட்டி.ஆர்.டி 2051 , காட்டுப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தைக் கலைக்க உத்தரவிட்டுள்ளார் . தமிழ்நாடு கூட்டுறவுச் 
சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் கூட்டுறவு சார்பதிவாளர் ( பால்வளம் ) , புதுக்கோட்டை பொறுப்பு மேற்படி சங்கத்தின் 
கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

ட்டி.ஆர்.டி 2118 , பல்லவராயன்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் .1100 / 2022 / இ 3 ) 


. 


தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) புதுக்கோட்டை 
( முழுக் கூடுதல் பொறுப்பு ) 2023 ஆம் வருடம் ஜனவரி திங்கள் 11 ஆம் நாள் புதுக்கோட்டை மாவட்டம் , கந்தர்வக்கோட்டை வட்டம் , 
ட்டி.ஆர்.டி 2118 , பல்லவராயன்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தைக் கலைக்க உத்தரவிட்டுள்ளார் . தமிழ்நாடு கூட்டுறவுச் 
சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் கூட்டுறவு சார்பதிவாளர் ( பால்வளம் ) , புதுக்கோட்டை பொறுப்பு மேற்படி சங்கத்தின் 
கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

ட்டி.ஆர்.டி 1891 , வேலாடிப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் .1101 / 2022 / இ 3 ) 

தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) புதுக்கோட்டை 
( முழுக் கூடுதல் பொறுப்பு ) 2023 ஆம் வருடம் ஜனவரி திங்கள் 11 ஆம் நாள் புதுக்கோட்டை மாவட்டம் , கந்தர்வக்கோட்டை வட்டம் , 
ட்டி.ஆர்.டி 1891 , வேலாடிப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தைக் கலைக்க உத்தரவிட்டுள்ளார் . தமிழ்நாடு கூட்டுறவுச் 
சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் கூட்டுறவு சார்பதிவாளர் ( பால்வளம் ) , புதுக்கோட்டை பொறுப்பு மேற்படி சங்கத்தின் 
கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


4 


ட்டி.ஆர்.டி 1967 , அடம்பூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 


( ந.க.எண் .1126 / 2022 / இ 3 ) 

தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 137 ( 2 ) ( பி ) ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) புதுக்கோட்டை 
( முழுக் கூடுதல் பொறுப்பு ) 2023 ஆம் வருடம் ஜனவரி திங்கள் 11 ஆம் நாள் புதுக்கோட்டை மாவட்டம் , ஆவுடையார்கோவில் வட்டம் , 
ட்டி.ஆர்.டி 1967 , அடம்பூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தைக் கலைக்க உத்தரவிட்டுள்ளார் . தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் 
சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் கூட்டுறவு சார்பதிவாளர் ( பால்வளம் ) , புதுக்கோட்டை ( பொறுப்பு ) மேற்படி சங்கத்தின் கலைத்தல் 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


ட்டி.ஆர்.டி 1999 , தச்சம்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் .1094 / 2022 / இ 3 ) 

தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 137 ( 2 ) ( பி ) ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) புதுக்கோட்டை 
( முழுக் கூடுதல் பொறுப்பு ) 2023 ஆம் வருடம் ஜனவரி திங்கள் 27 ஆம் நாள் புதுக்கோட்டை மாவட்டம் , இலுப்பூர் வட்டம் , 
ட்டி.ஆர்.டி 1999 , தச்சம்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தைக் கலைக்க உத்தரவிட்டுள்ளார் . தமிழ்நாடு கூட்டுறவுச் 
சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் கூட்டுறவு சார்பதிவாளர் ( பால்வளம் ) , புதுக்கோட்டை ( பொறுப்பு ) மேற்படி 
சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

ட்டி.ஆர்.டி 2060 , மேலச்சிவபுரி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 


( ந.க.எண் .1095 / 2022 / இ 3 ) 

தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 137 ( 2 ) ( பி ) ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) புதுக்கோட்டை 
( முழுக் கூடுதல் பொறுப்பு ) 2023 ஆம் வருடம் ஜனவரி திங்கள் 27 ஆம் நாள் புதுக்கோட்டை மாவட்டம் , பொன்னமராவதி வட்டம் , 
ட்டி.ஆர்.டி 2060 , மேலச்சிவபுரி வடக்கு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தைக் கலைக்க உத்தரவிட்டுள்ளார் . தமிழ்நாடு கூட்டுறவுச் 
சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் கூட்டுறவு சார்பதிவாளர் ( பால்வளம் ) , புதுக்கோட்டை ( பொறுப்பு ) மேற்படி சங்கத்தின் 
கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

ட்டி.ஆர்.டி 2267 , சங்கம்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 


( ந.க.எண் .1097 / 2022 / இ 3 ) 

தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 137 ( 2 ) ( பி ) ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) புதுக்கோட்டை 
( முழுக் கூடுதல் பொறுப்பு ) 2023 ஆம் வருடம் ஜனவரி திங்கள் 27 ஆம் நாள் புதுக்கோட்டை மாவட்டம் , பொன்னமராவதி வட்டம் , 
ட்டி.ஆர்.டி 2267 , சங்கம்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தைக் கலைக்க உத்தரவிட்டுள்ளார் . தமிழ்நாடு கூட்டுறவுச் 
சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் கூட்டுறவு சார்பதிவாளர் ( பால்வளம் ) , புதுக்கோட்டை ( பொறுப்பு ) மேற்படி சங்கத்தின் 
கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

ட்டி.ஆர்.டி 2210 , குடுமியான்மலை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க. எண் . 1098 / 2022 / இ 3 ) 

தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 137 ( 2 ) ( பி ) ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) புதுக்கோட்டை 
( முழுக் கூடுதல் பொறுப்பு ) 2023 ஆம் வருடம் ஜனவரி திங்கள் 27 ஆம் நாள் புதுக்கோட்டை மாவட்டம் , இலுப்பூர் வட்டம் , 
ட்டி.ஆர்.டி 2210 , குடுமியான்மலை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தைக் கலைக்க உத்தரவிட்டுள்ளார் . தமிழ்நாடு கூட்டுறவுச் 
சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் கூட்டுறவு சார்பதிவாளர் ( பால்வளம் ) , புதுக்கோட்டை ( பொறுப்பு ) மேற்படி 
சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

ட்டி.ஆர்.டி 1965 , நத்தமாடிப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் .1099 / 2022 / இ 3 ) 

தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 137 ( 2 ) ( பி ) ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) புதுக்கோட்டை 
( முழுக் கூடுதல் பொறுப்பு ) 2023 ஆம் வருடம் ஜனவரி திங்கள் 27 ஆம் நாள் புதுக்கோட்டை மாவட்டம் , கந்தர்வக்கோட்டை வட்டம் , 
ட்டி.ஆர்.டி 1965 , நத்தமாடிப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தைக் கலைக்க உத்தரவிட்டுள்ளார் . தமிழ்நாடு கூட்டுறவுச் 
சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் கூட்டுறவு சார்பதிவாளர் ( பால்வளம் ) , புதுக்கோட்டை ( பொறுப்பு ) மேற்படி 
சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


5 


புதுக்கோட்டை , 
2023 ஜனவரி 27 . 


ட்டி.ஆர்.டி 1979 , தாளனூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

ந.க.எண் . 1124 / 2022 / இ 3 ) 


தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 137 ( 2 ) ( பி ) ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) புதுக்கோட்டை 
( முழுக் கூடுதல் பொறுப்பு ) 2023 ஆம் வருடம் ஜனவரி திங்கள் 27 ஆம் நாள் புதுக்கோட்டை மாவட்டம் , ஆவுடையார்கோவில் வட்டம் , 
ட்டி.ஆர்.டி 1979 , தாளனூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தைக் கலைக்க உத்தரவிட்டுள்ளார் . தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் 
சட்டம் ( 30/1983 ) சட்டப்பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் கூட்டுறவு சார்பதிவாளர் ( பால்வளம் ) , புதுக்கோட்டை ( பொறுப்பு ) மேற்படி சங்கத்தின் கலைத்தல் 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


௭. ஜெயபாலன் , 
துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) ( மு.கூபொ . ) 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


